﻿226. தம் மனைவியருடன் தாம்பத்திய உறவு கொள்வதில்லை என்று சத்தியம் செய்தோருக்கு நான்கு மாதங்கள் (வரையே) அவகாசம் உள்ளது. (அதற்குள்) அவர்கள் (தமது சத்தியத்திலிருந்து) திரும்பிவிட்டால், அல்லாஹ்  மன்னிப்பவனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான்.
227. அவர்கள் விவாகரத்துச் செய்வதில் உறுதியாக இருந்தால், அல்லாஹ்  (அதைச்) செவியுறுபவனும் நன்கறிந்தவனும் ஆவான்.
---------------------------------------------------
(அன்றைய அரபுகளிடம் ஒரு பழக்கம் இருந்தது. மனைவிமீது ஒருவருக்குக் கோபம் ஏற்பட்டால், "அல்லாஹ் வின் மீது ஆணையாக! நான் உன்னைத் தீண்டமாட்டேன்" என்று சத்தியம் செய்வார். பின்னர் அவர் மனைவியுடன் குடும்பம் நடத்தமாட்டார்; அவளுக்குச் செய்ய வேண்டிய கடமைகள் எதையும் செய்யமாட்டார். கால வரையறை ஏதுமின்றி தொடர்ந்து கொண்டேபோகும் இந்தக் கொடுமையால், பெண்கள் கணவனோடு சேர்ந்துவாழ முடியாமலும், அவனிடமிருந்து மணவிலக்குப் பெற்று வேறொருவரை மணந்து வாழ்க்கையைத் தொடர முடியாமலும் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகிக்கொண்டிருந்தனர். இந்தக் கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவே இந்த வசனங்கள் அமைந்தன.)

"ஈலாஉ" வகை சத்தியம் 
--------------------------------------
முந்திய வசனத்தில் (226), "சத்தியம் செய்வோர்" என்பதைச் சுட்ட மூலத்தில் "யுஉலூன" எனும் வினைச்சொல் ஆளப்பெற்றுள்ளது. இதன் வேர்ச்சொல் "ஈலாஉ" என்பதாகும். இதற்குச் "சத்தியம் செய்தல்" என்பது சொற்பொருளாகும். (ஒருவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குத் தம் மனைவியுடன் தாம்பத்திய உறவு கொள்ளப்போவதில்லை என்று சத்தியம் செய்வதே மார்க்க வழக்கில் "ஈலாஉ" எனப்படும்.)
"ஈலாஉ" இரு வகைப்படும். 1. நான்கு மாதத்தைவிடக் குறைவான கால அளவைக் குறிப்பிட்டுச் சத்தியம் (ஈலாஉ) செய்தல். 2. நான்கு மாதத்தைவிட அதிகமான கால அளவைக் குறிப்பிட்டுச் சத்தியம் செய்தல்.
ஒருவர் நான்கு மாதத்தைவிடக் குறைவான கால அளவைக் குறிப்பிட்டு, அந்த நாட்களில் மனைவியுடன் தாம்பத்திய உறவு கொள்ளமாட்டேன் என்று சத்தியம் செய்தால், அவர் (தமது சத்தியத்தைக் காப்பதற்காக) அந்தக் காலம்வரை தம் மனைவியுடன் உறவு கொள்ளாமல் இருக்கலாம். அந்தக் காலம் முடிந்த பிறகு அவர் உறவு கொள்ளலாம். இந்தச் சமயத்தில் அவருடைய மனைவி பொறுத்திருந்தாக வேண்டும். அந்தக் காலத்திற்குள் (சத்தியத்தைத்) திரும்பப் பெறுமாறு அவள் தன் கணவனிடம் கோர முடியாது.
(நபி (ஸல்) அவர்களின் துணைவியார்) உம்மு சலமா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் தம் துணைவியருடன் ஒரு மாதம் சேர்வதில்லை என்று சத்தியம் செய்திருந்தார்கள். இருபத்தொன்பதாம் நாள் திரும்பி வந்த நபி (ஸல்) அவர்கள், "இந்த மாதம் இருபத்தொன்பது நாட்கள் கொண்டதாகும்" என்று கூறினார்கள்.
நான்கு மாதத்தைவிடக் கூடுதலான கால அளவைக் குறிப்பிட்டு ஒருவர் இவ்வாறு சத்தியம் செய்தால், நான்கு மாதம் முடிவடையும்போது, "ஒன்று (சத்தியத்தைத்) திரும்பப் பெற்றுத் தன்னுடன் தாம்பத்தியம் கொள்ள வேண்டும்; அல்லது விவாகரத்துச் செய்துவிட வேண்டும்" என்று கணவனிடம் கோர மனைவிக்கு உரிமையுண்டு.
அவ்வாறு செய்வதற்குக் கணவன் மறுத்தால், அந்தப் பெண் பாதிக்கப்படக் கூடாது என்பதைக் கருத்தில் கொண்டு, அவ்விரண்டில் ஒன்றைச் செய்தாக வேண்டும் என்று அவரை ஆட்சியாளர் கட்டாயப்படுத்த வேண்டும்.
இதையெ?ட்டியே, "தம் மனைவியருடன் தாம்பத்திய உறவு கொள்வதில்லை என்று சத்தியம் செய்தோருக்கு நான்கு மாதங்கள் (வரையே) அவகாசம் உள்ளது" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இதிலிருந்து, இந்த வகைச் சத்தியம் மனைவிக்கே பொருந்தும்; அடிமைப் பெண்ணுக்கு அல்ல என்பது தெளிவாகிறது. இதுவே பெரும்பான்மையோரின் கருத்தாகும்.

நான்கு மாத அவகாசம் 
---------------------------------
அடுத்து "நான்கு மாதங்கள் (வரையே) அவகாசம் உள்ளது" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது சத்தியம் செய்ததிலிருந்து நான்கு மாதங்கள்வரை (சத்தியத்தைக் காப்பாற்ற) அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்குப் பிறகு, ஒன்று சத்தியத்தைத் திரும்பப் பெற வேண்டும்; அல்லது மணவிலக்கு அளிக்க வேண்டும் எனக் கணவன் கோரப்படுவான்.
இதனாலேயே, "அவர்கள் (தமது சத்தியத்திலிருந்து) திரும்பிவிட்டால்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். "மனைவியிடம் நெருங்குவதில்லை என்ற தமது முடிவிலிருந்து அவர்கள் திரும்பிவிட்டால்" என்பது இதன் கருத்தாகும். "திரும்பிவிட்டால்" என்பது, தாம்பத்திய உறவுக்குத் திரும்புவதைக் குறிப்பால் உணர்த்துகிறது என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் குறிப்பிட்டார்கள்.
அடுத்து "அல்லாஹ்  மன்னிப்பவனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான்" என்று இவ்வசனம் கூறுகிறது. அவ்வாறு சத்தியம் செய்ததால் பெண்களின் உரிமைகளில் குறை ஏற்படுத்திய உங்களின் முந்தைய நடவடிக்கைகளை அல்லாஹ்  மன்னிக்கிறான் என்பது இதன் கருத்தாகும்.
இதிலிருந்து, நான்கு மாதங்களுக்குப் பின்னர் சத்தியத்தைத் திரும்பப் பெற்றவர், அதற்காகப் பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்பது தெளிவாகிறது என்று அறிஞர்களில் ஒரு பிரிவினர் கூறுகின்றனர். இதுவே ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களின் பழைய கருத்தாகும். பின்வரும் நபிமொழி இந்தக் கருத்தையே வலியுறுத்துகிறது.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஒரு விஷயத்திற்காக ஒருவர் சத்தியம் செய்து, பின்னர் அது அல்லாத வேறொன்றை அதைவிடச் சிறந்ததாகக் கருதினால், அந்தச் செயலைக் கைவி(ட்டுச் சிறந்ததைச் செய்துவி)டுவதே அ(ந்தச் சத்தியத்தை முறித்த)தற்கான பரிகாரம் ஆகும்.
ஆனால், இந்த விஷயத்தில் பெரும்பான்மை அறிஞர்களின் கருத்தாவது: அவர் (சத்தியத்தை முறித்ததற்குப்) பரிகாரம் செலுத்துவது கடமையாகும். ஏனெனில், சத்தியம் செய்த ஒருவர் அதை முறிக்கும்போது அதற்கான பரிகாரத்தைச் செய்ய வேண்டுமென்பது அனைவருக்கும் பொதுவான விதியாகும். இதுவே ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களின் புதிய கருத்தாகும். அல்லாஹ் வே அறிந்தவன்.

ஈலாஉ, தலாக் ஆகுமா?  
--------------------------------------
அடுத்த வசனத்தில் (227), "அவர்கள் விவாகரத்துச் செய்வதில் உறுதியாக இருந்தால், அல்லாஹ்  செவியுறுபவனும் நன்கறிபவனும் ஆவான்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இதிலிருந்து, இந்தச் சத்தியம் ("ஈலாஉ") செய்து, நான்கு மாதங்கள் கழிவதால் மட்டும் விவாகரத்து நிகழ்ந்துவிடாது என்பது தெளிவாகிறது. இதுவே பெரும்பாலான அறிஞர்களின் கருத்தாகும்.
வேறுசிலர், "நான்கு மாதங்கள் கழிந்துவிட்டாலே ஒரு "தலாக்" நிகழ்ந்துவிடும்" என்கிறார்கள். இந்தக் கருத்தே உமர் (ரலி), உஸ்மான் (ரலி), இப்னு அப்பாஸ் (ரலி) ஆகியோரிடமிருந்து சரியான அறிவிப்பாளர்தொடர் வழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
வேறுசிலர் கூறியதாவது: நான்கு மாதங்கள் கழிவதால் மட்டுமே அவள்மீது விவாகரத்து ("தலாக்") நிகழ்ந்துவிடும். அது மனைவியைத் திரும்ப அழைத்துக்கொள்ள வாய்ப்பளிக்கும் விவாகரத்து ("தலாக் ரஜ்யீ") ஆகும். இவ்வாறே சயீத் பின் அல்முசய்யப் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
வேறுசிலர் கூறுகையில், "(கணவன், மனைவி பந்தத்தை முற்றிலும்) துண்டிக்கக்கூடிய விவாகரத்து ("தலாக் பாயின்") நிகழ்ந்துவிடும்" என்கிறார்கள். இவ்வாறே அலீ (ரலி), மற்றும் இப்னு மஸ்ஊத் (ரலி) ஆகியோர் கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்களின் கருத்தாகும்.
அடுத்து நான்கு மாதங்கள் கழிவதால் மட்டுமே விவாகரத்து நிகழ்ந்துவிடும் என்று கூறுவோர், அப்போதே அவள் "இத்தா" மேற்கொள்வது கடமையாகும் என்கிறார்கள். அவர்களில் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களும், அபுஷ்ஷஅஸா (ரஹ் ) அவர்களும், "(அந்த நான்கு மாத அவகாசத்தில்) மூன்று முறை அவளுக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருந்தால் அவள் "இத்தா" மேற்கொள்ள வேண்டியதில்லை" என்கிறார்கள். இதுவே ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களின் கருத்தாகும்.
ஆனால், பிற்கால அறிஞர்களில் பெரும்பாலோர், "நான்கு மாதங்கள் கழிவதால் மட்டுமே விவாகரத்து நிகழாது. மாறாக, நான்கு மாதங்கள் கழிந்த பின்னர், கணவனிடம் சத்தியத்தைத் திரும்பப் பெறுமாறு, அல்லது விவாகரத்துச் செய்யுமாறு கோரப்படும்" என்று கூறியுள்ளனர்.
அப்துல்லாஹ்  பின் உமர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒருவர், மனைவியிடம் நெருங்கமாட்டேன் எனச் சத்தியம் ("ஈலாஉ") செய்தால், அவள்மீது விவாகரத்து ("தலாக்") நிகழாது. நான்கு மாதங்கள் கழிந்த பின்னர், ஒன்று விவாகரத்துச் செய்ய வேண்டும்; அல்லது சத்தியத்தைத் திரும்பப் பெற வேண்டும் என்று அவர் கோரப்படுவார்.
ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: பத்துக்கும் மேற்பட்ட நபித்தோழர்களை நான் சந்தித்துள்ளேன். அவர்கள் அனைவரும், "ஈலாஉ செய்தவர் (நான்கு மாதங்கள் கழிந்த பின்னர் விவாகரத்துச் செய்தல், அல்லது திரும்ப மீட்டுக்கொள்ளல் ஆகிய இரண்டில் ஒன்றைச் செய்யுமாறு) கோரப்படுவார்" என்றே கூறியுள்ளனர்.
அபூஸாலிஹ்  தக்வான் அஸ்ஸம்மான் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: மனைவியை நெருங்குவதில்லை என்று சத்தியம் ("ஈலாஉ") செய்தவர் குறித்து நபித்தோழர்கள் பன்னிரண்டு பேரிடம் நான் (விளக்கம்) கேட்டேன்.
அதற்கு அவர்கள் அனைவரும், "நான்கு மாதங்கள் கழியும்வரை அவருக்கு எதுவும் கடமையில்லை. நான்கு மாதங்கள் கழிந்த பின்னர், ஒன்று அவர் சத்தியத்தைத் திரும்பப் பெற வேண்டும்; அல்லது விவாகரத்துச் செய்ய வேண்டும் என்று கோரப்படுவார்" என்று கூறியுள்ளனர்.
இதுவே மாலிக் (ரஹ் ), ஷாஃபிஈ (ரஹ் ), அஹ் மத் பின் ஹன்பல் (ரஹ் ) ஆகியோரது கருத்தும், அவர்களுடைய தோழர்களது கருத்துமாகும். இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்களும் இதையே தேர்ந்தெடுத்துள்ளார்கள்.
இவர்கள் அனைவரும், "மனைவியை "ஈலாஉ" செய்தவர் நான்கு மாதங்கள் கழிந்த பின்னர், சத்தியத்தைத் திரும்பப் பெறவில்லையெனில், விவாகரத்துச் செய்யுமாறு வற்புறுத்தப்படுவார். அதற்கும் அவர் மசியவில்லையாயின், அவர் சார்பில் ஆட்சியாளர் அவளுக்கு விவாகரத்து வழங்குவார். அந்த விவாகரத்தானது, (மனைவியைத் திரும்பவும்) மீட்டுக்கொள்ள வாய்ப்பளிக்கும் விவாகரத்து ("தலாக் ரஜ்யீ") ஆகும். தேவைப்பட்டால் அந்தப் பெண் "இத்தா" மேற்கொள்ளும்போது அவளை அவர் மீட்டுக்கொள்ள முடியும்" என்று கூறியுள்ளனர்.
ஆனால், மாலிக் (ரஹ் ) அவர்கள் மட்டும், "அந்தப் பெண் "இத்தா"வில் இருக்கும்போது அவளுடன் உடலுறவு கொண்டால் மட்டுமே அவளை மறுபடியும் மனைவியாக மீட்டுக்கொள்ள இயலும்" என்று கூறுகிறார்கள். இது முற்றிலும் விநோதமான கருத்தாகும்.

எத்தனை நாட்கள் மனைவியை விட்டுப் பிரிந்திருக்கலாம்?  
-------------------------------------------------------------
மனைவியை நெருங்குவதில்லை என்று சத்தியம் ("ஈலாஉ") செய்தவருக்கு இந்த வசனத்தில் நான்கு மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்குப் பொருத்தமாகப் பின்வரும் தகவல் அமைந்திருப்பதாக மார்க்க அறிஞர்கள் கூறியுள்ளனர்.
அப்துல்லாஹ்  பின் தீனார் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஒரு நாள் உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்கள் இரவு நேரத்தில் நகர்வலம் வந்தார்கள். அப்போது ஒரு பெண் (விரக்தியில்) பின்வரும் கவிதையைப் பாடினாள்:
இவ்விரவு
நீண்டுகொண்டே சென்று
அதன் எல்லாப் பகுதியும்
இருள் கப்பிக் கிடக்கிறதே!
நான் கூடிக் குலவ
என்னவர் அருகில் இல்லாமல்
உறக்கம் என்னைத்
தழுவ மறுக்கிறதே!
இறையச்சம் மட்டும்
(என்னிடம்) இல்லாவிட்டால்
அல்லாஹ் வின் மீதாணையாக!
இக்கட்டிலின் ஓரங்கள்
(என்றோ) அசைந்திருக்கும்.

இதைச் செவியுற்ற உமர் (ரலி) அவர்கள் தம்முடைய புதல்வி ஹஃப்ஸா (ரலி) அவர்களிடம், "ஒரு பெண் தன்னுடைய கணவனைப் பிரிந்து அதிகபட்சமாக எத்தனை நாட்கள் பொறுத்திருக்க இயலும்?" என்று கேட்டார்கள்.
அதற்கு ஹஃப்ஸா (ரலி) அவர்கள், "நான்கு, அல்லது ஆறு மாதங்கள்" என்று கூறினார்கள். ஆகவே, உமர் (ரலி) அவர்கள், "(இனிமேல்) படைவீரர்களில் யாரையும் நான்கு அல்லது ஆறு மாதங்களுக்குமேல் (இராணுவ முகாம்களில்) தங்கவைக்கமாட்டேன்" என்றார்கள்.
